தரிசனக கவித்தரட்டு 


சென்னைக் 


கலவல கண்ணன் செட்டியார் உயர்கலாசாலைத் 

தமிழாசிரியர் 
வே . த . அர்ச்சுன முதலியார் 

தொகுத்தது , 


ஸ்ரீ சுப்பிரமணிய விலாசம் பிரஸ் , 


சென்னை . 


1930 


முன்னுரை 


சுதரிசனக் கவித்திரட்டு என்னும் இந்நூல் அரசாங்கத் 
தார் விதிகளுக்கிணங்க நூதன முறைப்படி மாணவர்களுக் 
கேற்றவாறு தொகுக்கப்பட்டது . இதில் கடவுள் வணக்கம் , 
நீதி , கலக முதலியவை அடங்கியுள்ளன . அக்கதைகளும் 
மாணவர்கள் மனத்தின்பம் பயக்குமாறு பொருளும் , நீதியும், 
அழகும் அமைந்துள்ளன . 

ளன . இஃது ஆறு , ஏழு , எட்டாம் 
வகுப்புகளுக்குத் தனித்தனிப் புத்தகமாக எழுதியதை எமது 
கலாசாலைத் தலைவர் கூறிய இன்றியமையாக ர யோசனையைக் 
கொண்டு மாணவர்களின் சவுகரியத்தை நோக்கி ஒரே புத்தக 
மாகச் சர்த்து அச்சிட்டப்பட்டுள்ளது எனினும் மூன்று 
வகுப்புக்களுக்கும் முறையே முதல் , இரண்டு, மூன்று எனப் 
பாகுடா ! தோன்ற தலைப்புப் பெயரிடப்பெற்றுச் செய்யுட்கள் 
ஆரம்பம பிருக்கின்றன. இத்தன்மை அமையப்பெற்ற இச் 
சிறு நூலைக் கண்ணுற்று , கல்விச்சாலை அதிகாரிகள் தாங்கள் 
தங்கள் கலாசாலைகளில் பாட புத்தகமாத வைத்து எம்மை 
ஊக்குவார்களாக, 


வே.த. அ . 


விஷய விளக்கம் , 


1. கடவுள் வணக்கம் . 
2 செந்தமிழ் 
3. அடிகளாவார் 
4. நீதி 
5. தனிப்பாடல் 
6. பழமொழி விளக்கம் 
7. புலவர் வறுமை 
8. கதை 
9 

கதையை யொட்டிய செய்யுட்கள் 


சுதரிசனக் கவித்திரட்டு 


( முதலாவது பாரம் ) 


கடவுள் வணக்கம் , 
ஓடு வார்விழு வாரு கக் காலிப்பார் 
நாடு வார்நம்பி ரானெங்குக் தானென்பார் 
பாடு வார்களும் பல்பறை கொட்டநின் 
நாடு வார்களு மாயிற்றாய்ப் படியே , 

(பெரியாழ்வார் ) 


நாமணக் குஞ்சொ னவின் மட நெஞ்சமே ! 
தேமணக் கும்மலர் சேர்ந்த 
காமணக் குந்கிரும் கழுக்குன்ற நாதனர் 
பூமணக் கும்பதம் போற்றே. 

இராமசாமிப்புலவர் ) 


நாடும் பொருட்சுவை சொந்தவை 

தோய்தர நாற்கவியும் 
பாடும் பணியில் பணித்தருள்வாய் 

பங்க யாசனத்தில் 
கூடும் பசும்பொன் கொடியே ! 

கனகக் குழையும் ஐம்பால் 
காடும் சுமக்கும் கரும்பே ! 

சகலகலா வல்லியே ! 


( குமாகுருபார் ) 


6 


சுதரிசனக் கவித்திரட்டு 


வாக்குண்டாம் . 


1 . வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலராள் 

நோக்குண்டா மேனி நுடங்காது - பூக்கொண்டு 
துப்பார் திருமேனித் தும்பிக்கை யான்பாதந் 

தப்பாமற் சார்வார் தமர்கு . 
2. அடுத்து முயன்றாலு மாகுகா சான்றி 

எடுத்த கருமங்களாகா - சொடுக்க 
உருவத்தா னீண்ட வுயர்மரங்க ளெல்லாம் 

பருவத்தா லன்றிப் பழா . 
3 . நீரளவே யாகுமா ரோம்ப ங்கற்ற 

நூலளவே யாகுமா நுண்ணறிவு - மேலைத் 
தவத்தளவே யாகுமாந் தாம்பெற்ற செல்வம் 

குலத்தளவே யாகுங் குணம் . 
4 . நெல்லுக் கிறைத்தநீர் வாய்க்கால் வழியோடிப் 

புல்லுக்கு மாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் 
நல்லா ரொருவ ருளரே லவர் பொருட் 

டெல்லார்க்கும் பெய்யு மழை . 
5 . கவையாகிக் கொம்பாகிக் காட்டகத்தே நிற்கும் 

அவையல்ல நல்ல மரங்கள்---சவைநடுவே 
நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய 

மாட்டா தவனன் மரம் . 
6 . வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடதாரி 

ஆங்கதலுக் காகார மானாற்போல் பாங்கறியாப் 
புல்லறி வாளர்க்குச் செய்த வுபகாரம் 
கல்லின்மே லிட்ட கலம் 


வாக்குண்டாம் 


7 


7 . 


ஆழ வமுக்கி முகச்கினு மாழ்கடனீர் 
நாழி முகவாது நாரை --தோழி 
நிதியுங் கணவனு நேர்படி லுந் தந்தம் 
விதியின் பயனே பயன் . 


8. உடன் பிறந்தார் சுற்றத்தா சென்றிருக்க வேண்டா 

உடன் பிறந்தே கொல்லும் வியாதி - உடன்பிறவா 
மாமலை பி லுள்ள மருந்கே பிணிராக்கும் 
அம்ம நந்து போலலாரு முன் , 


9. எழுதிமாகுமென் றி : - நெஞ்சே 
கருதியவா றாமோ கருமம் --கரு 

- நிப்போய்க் 
கற்பகத்தைச் சோநதோர்க்குக் காஞ்சிரங்கா யீந்ததேல் 
முற்பவத்திற் செய்க வினை . 


10 கற்பிளவோ டொப்பா காவர் காஞ்சினத்துப் 

பொற்பிளவோ டொப்பாரும் போல்வாரே - விற்பிடித்து 
நீர்கிழிய வெய்த வடுப்போல மாறுமே 
சீரொழுத சான்றோர் சினம் . 


11. நஞ்சுடைமை தானறிந்து நாகங் கரந்துறையும் 

அஞ்சாப் புறங்கிடக்கு நீர்ப்பாம் - நெஞ்சில் 
கரவுடையார் தம்மைக் காப்பர் கரவார் 
கரவிலா நெஞ்சத் தவர் . 


12. கல்லாத மாந்தர்க்குக் கற்றுணர்ந்தார் சொற்கூற்றம் 

அல்லாத மாந்தர்க் கறங்கூற்றப - மெல்லிய 
வாழைக்குத் தானீன்ற காய்கூற்றம் கூற்றமே 
இல்லிற் கிசைந்தொழுகாப் பெண் . 


8 


சுதரிசனக் கவித்திரட்டு 


13. சந்தன மென்குறடு தான் றேய்ந்த காலத்தும் 

கந்தங் குறைபடா தாதலால் - தந்தம் 
தனஞ்சிறிய ராயினுந் தார்வேந்தர் கேட்டால் 

மனஞ்சிறிய ராவரோ மற்று . 
14. மருவினிய சுற்றமும் வான் பொருளு நல்ல 

உருவு முயர்குலமு மெல்லாந் - திருமடந்தை 
ஆம்போ தவளோடு மாகு மவள் பிரிந்து 

போம்போ தவளோடும் போம் . 
15. சாந்தனையுந் தீயனவே செய்திடி னுந் தாமவரை 

ஆந்தனையுங் காப்ப ரறிவு டையோர்- மாந்தர் 
குறைக்குத் தனையுங் குளிர் நிழலத் தந்து 
மறைக்குமாங் கண்டீர் மாம் 

( ஔலையார் 


நீதிவெண்பா. 
1 . 

தாமரைபொன் முத்துச் சாமரைகோ ரோசனைபால் 
பூமருதேன் பட்டுப் புனுகுசவ்வா - தாமழன்மற் 
றெங்கே பிறந்தாலு மெள்ளாரே நல்லோர்கள் 

எங்கே பிறந்தாலு மென் . 
2. பகைசேரு மெண்ணான்கு பற்கொண்டே நன்னா 

வகை சேர் சுவையருந்து மாபோற் றொகை சேர் 
பகைவரிட மெய்யன்பு பாவித் தவராற் 

சுகமுறுத னல்லோர் தொழில், 
3. கண்ணிரண்டே யாவர்க்குங் கற்றோர்க்கு மூன்று விழி 

எண்ணுவிழி யேழாகு மீவோர்க்கு- நண்ணும் 
அநந்தர் தவத்தா லருள்ஞானம் பெற்றோர்க் 
காந்தம் விழியென் றறி . 


நீதிவெண்பா 


8 


4. ஆசைக் கடியா னகிலலோ கத்தினுக்கும் 

ஆசற்ற நல்லடி பா னாவானே -- ஆசை 
தனையடிமை கொண்டவனே தப்பா துலகந் 
தனையடிமை கொண்டவனே தான் . 


5 
. 


நாவி னுனியி னபமிருக்கிற் பூமாதும் 
நாவினிய நல்லோரு நண் எனுவார்... காவினுனி 
ஆங்கடின மாகி லத்திருவுஞ் சேராண்முன் 

கே வருமரண மாம் . 
ஈக்கு விடந்தலையி லெய்துமிருக் கேளுக்கு 
வாய்த்த விடங்கொடுக்கில் வாழுமே - நோக்கரிய 
பைங்கரை வுக்குவிடம் பல்பாவே துர்ச்சனருக் 
கங்கமுழு தியவிடமேயாம் . 


6 . 


கொம்புள தற்கைந்து குதிரைக்குப் பத்து முழம் 
வெம்புகரிக் காயிரந்தான் வேண்டுமே - வப்பு செறி 
தீங்கினர்தங்கண்ணிற் றெரியாத தூரத்து 
நீங்குவதே நல்ல நெறி . 


8. கர்ப்பூரம் போலக் கட லூப் பிருந்தாலும் 

கர்ப்பூர மாபோகடலுப்புப் பொறபூரும் 
புண்ணியரைப் போல விருந்தாலும் பாலியர் தாம் 
புண்ணியரா வாரோ புகல் . 


E 


9. சனெதிர் நின்ரலு மீசனருள் பெற்றுயர்ந்த 

நேசரெதிர் நிற்ப தரிதாமே -தேசுவளர் 
செங்கதிர்முன னின்றாலுஞ் செங்கதிர வன் கிரணக் 
தங்குமண னிற்கரிதே தான் . 


10 


சுதரிசனக் கவித்திரட்டு 


10. தன்னை யளித்தா டமையன் மனைகுருவின் 

பன்னி யரசன் பயிறேவி - தன்மனையைப் 
பெற்றா ளிவரைவர் பேசி லெவருக்கும் 
நற்றாய ரென்றே நவில் . 


இன்னா நாற்பது . 
1. உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பின் 

நண்ணாப் பகைவர் புணர்ச்சி நனியின்னா 
கண்ணில் ஒருவன் வனப்பின்னா ஆங்கின்னா 

எண்ணிலான் செய்யுங் கணக்கு . 
2 . குலத்துப் பிறந்தவன் கல்லாமை இன்னா 

நிலத்திட்ட நல்வித்து நாறாமை இன்னா 
நலத்தகையார் நாணாமை இன்னா ஆங்கின்னா 

கலத்தல் குலமில் வழி . 
3. ஆன்றவிந்த சான்றோருட் பேதை புகலின்னா 

மான்றிருண்ட போழ்தின் வழங்கல் பெரிதின்னா 
தோன்றவிந்து வாழாதார் நோன்பின்னா ஆங்கின்னா 

ஈன்றாளை யோம்பா விடல் . 
4 . பெரியாரோ டியாத்த தொடர் விடுத லின்னா 

அரியவை செய்துமென வுரைத்த லின்னா 
பரியார்க்குத் தாமுற்ற கூற்றின்னா இன்னா 

பெரியார்க்குத் தீய செயல் . 
5 . நட்டா ரிடுக்கண்கள் காண்ட னனியின்னா 

ஒட்டார் பெருமிதங் காண்டல் பெரிதின்னா 
கட்டில்லா மூதூ ருறையின்னா ஆங்கின்னா 
நட்ட கவற்றினாற் சூது . 


இனிது நாற்பது 


11 


இனிது நாற்பது . 


1. யானை யுடைய படை காண்டன் மிகவினிரே 

த 
ஊனைத்தின் மானைப் பெருக்காமை முன்னினிதே 
கான்யாற் றடைகரை யூரினி தாங்கினிதே 
மான முடையார் மதிப்பு. 


2. ஆற்றுந் துணையா வறஞ்செய்கை முன்னினிதே 

பாற்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே 
வாய்ப்புடைய ராகி வலவைகளல்லாரைக் 
காப்படையக் கோட லினிது . 


3 
. 


கடமுண்டுடு வாழாமை காண்.- லினிதே 
நிறைமாண்பில் பெண்டிரை நீக்க லினிதே 
மனமாண்பி லாதாரை யஞ்சி யகற 
லெனைமாண்பு தானினிது நன்கு . 


4. குழவி பிணியின்றி வாழ்த லினிதே 

கழறு மவையபஞ்சான் கள்ளி யினிதே 
மயரிக வல்லராய் மாண்புடை யார்ச் சேருக் 
திருவுந் தீர்வின்றே லினிது. 


5. குழவி தளர் நடையைக் காண்ட லினிதே 

அவர்மழலை கேட்ட லமிழ்தி னினிதே 
வினையுடையான் வந்தடைந்து வெய்துறும் போழ்து 
மனனஞ்சானாக லினிது . 


12 


சுதரிசனக் கவித்திரட்டு 


விவேக சிந்தாமணி . 
1. ஆபத்துக் குதவாப் பிள்ளை அரும்பசிக் குதவா அன்னம் 
தாபத்தைத் தீராத் தண்ணீர் தரித்திர மறியாப் பெண்டிர் 
பேயாக அடக்காவேந்தன் குருமொழிகொள்ளாச்சீடன் 
( பத்தை தீராத திர்த தம பயனில்லை எழுந் தானே . 
2. ஒப்புடன் முகம லர்ந்தே உபசரித் தண்மை பேசி 
உப்பிலாக் கூழிட் டாலும் உண்பதே அமிர்த மாகும் 
முப்பழ மொடுபா னெனம் முகங்கடுத் திவோ ராயின் 
கப்பிய பசியி னோடு கடுப்பசி யாகும் தானே . 


3. கதிர்பெறு செந்நெல் வாடக் கார்குலக் கண்டு சென்று 
கொதிதிரைக் கடலிற்பெய்யும் கொள்கைபோற் குவலயத்தே 
மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தைப் பாரார் 
நிதிமிகப் படைத்தோர்க வொர் நிலையிலார்க் கீய மாட்டார் . 


4. தண்டாமரையி னுடன் பிறந்தும் தண்டேனுகரா மண்பகம் 
வண்டேகானத் திடை யிருந்து வந்தேகால மதுவுண்ணும் 
பண்டேபழகி இருந்தாலும் அறியார்புலலோர் நல்லோரை 
கேைடகளித்தது குறவாடித் தம்மிற் கலப்பர் கற்றாரே . 
5. தாங்கொணா வறுமைவந் தால் சபைதனிற் செல்லாணும் 
வேங்கைபோல் வீரக்குன்றும் விருந்தினர்க் காணநாணும் 
பூங்கொடி மனையாட்கஞ்சும் புல்லருக் கிணங்கச்செய்யும் 
ஓங்கிய அறிவுகுன்றும் உலகெல்லாம் பழிக்குந்தானே . 
6. வீணர் பூண்டாலும் தங்கம் வெறும் பொய்யாம் மேற்பூச்சென் 
பூனுவார்தராப்பூண்டாலும்பொருந்திய தங்கமென்பார்( பார் 
காணவே பனைக்கீழ் ஆப்பால் குடிக்கினுங் கள்ளே என்பார் 
மாணுல சத்தோர் புல்லர் வழக்குரை மெய் யென்பாரே , 


* 


கதையை யொட்டிய செய்யுட்கள் 


13 


7 செல்வம் வந் துற்ற போது தெய்வமுஞ் சிறிது பேணார் 
சொல்வதை அறிந்துசொல்லார் சுற்றமுந் துணையும் பேணார் 
வெல்வதே கரும மல்லால் வெம்பகை வலிதென் றெண்ணார் 
வல்வினை விளைவும் பாரார் மண்ணின் மேல் வாழு மாந்தர். 
8. கொண்டு விண்படர் கருடன்லாய்க் கொடுவரி நாகம் 
விண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்டவன் தேரை 
மண்டி தேரையின் வாயினில் அகப்படு வண்டு 
வண்டு தேனுநர் இன்பமே மானிடர் இன்பம் . 


கதையை யொட்டிய செய்யுட்கள் . 
1. வாயுள் வையகங் கண்ட மடநல்லார் 
ஆபர் புத்திர னல்ல னருந் தெய்வம் 
பாய சீருடைப் பண்புடைப் பாலகன் 
மாய சென்று மகிழ்ந்தனர் மாதரே . 


2. அளந்திட்ட ரானை யவன் தட்ட வாங்கே 
வளர்த்திட்டு வாளுகிர்ச் சிங்க வுருவாய் 
உளந்தொட் டிரணிய னொண்மார் வகலம் 

( பாணி , 
பிளந்திட்ட கைகளாற் சப்பாணி பேய்முலையுண்டானே சப் 


3. வாவென்று சொல்லி பென் தைபைப்பிடித்து வலியவேகாதி 

(ற்கடிப்பை 
நோவத் தரிக்கி அனக்கிங் கிழுக்குற்றென் காதுகள் நொந் 

( திடுங் கில்லேன் 
நாவற் பழங்கொண்டு வைத்தே னிவைகாணாப் நம்பிமுன் வ 

( ஞ்ச மகளைச் 
சாவப்பா லுண்டு சகடி றப் பாய்ந்திட்ட தாமோ தராவிங்கே 

( வாராய் . 


14 


சுதரிசனக் கவித்திரட்டு 


4. அண்டத் தமரர்கள் சூழ வத்தாணி யுள்ளங் கிருந்தாய் 
தொண்டர்கள் நெஞ்சி லுறைவாய் தூமல ராள்மணவாள 
உண்டிட் டுலகினை யேழுமோராலிலை யிற்றுயில் கொண்டாய் 
கண்டுகா னுன்னை யுகக்கக் கருமுகைப் பூச்சூட்ட வாராய் , 


5. இன்ப மதனை யுயர்த்தா யிமையவர்க் கென்று மரியாய் 
கும்பக்களிறட்டகோவே கொடுங்கஞ்சன் கெஞ்சினிற்கூற்றே 
செம்பொன் மதிள்வெள் ளறையாய் செல்வத்தி ஞால்வளர் 

( ள்ளாய் 
கம்பக் கபாலிகா ணங்குக் கடிதோடிக் காப்பிட வாராய் . 


6. தடம்படு தாமரைப் பொய்கை கலக்கி 
விடம்படு நாகத்தை வால்பற்றி யீர்த்துப் 
படம்படு பைந்தலை மேலெழப் பாய்ந்திட் 
டுடம்பை யசைத்தானா லின்று முற்று முச்சியி னின் 

றானா 
( லின்று முற்றும் . 


7. மாயச் சகட முதைத்து மருதிறுத் 
தாயர்க ளோடுபோ யாநிரை காத்தணி 
வேயின் குழலூதி வித்தக னாய்நின்ற 
ஆயர்க ளேற்றினைப் பாடிப்பற ஆநிரை மேய்த்தானைப்பாடிப் 

( பற, 


8. தென்னிலங்கை மன்னன் சிரந்தோள் துணிசெய்து 
மின்னி லங்குபூண் விபீடண நம்பிக் 
தென்னிலங்கு நாமத் தளவு மா சென்ற 
மின்னிலங் காரற்கோர் கோல்கொண்டுவா வேங்கட வாணற் 

( கோர் கோல்கொண்டுவா. 


கண்ணபிரான் அவலுண்ணல் 


15 


9. பேப்ச்சி முலையுண்ணக் கண்டு பின்னையும் நில்லாதென் னெ 

( ஞ்சம் 
ஆய்ச்சிய ரெல்லாருங்கூடி யழைக்கவும் நான் முலை தந்தேன் 
காய்ச்சின நீரொடு நெல்லி கடாரத்திற் பூரித்து வைத்தேன் 
வாய்த்த புகழ்மணி வண்ணா மஞ்சன மாட நீ வராய் , 

( பிரபந்தம் .) 


கண்ணபிரான் அவலுண்ணல் . 


பந்தனை யகன்ற மேலோய் பற்பல நாட்குப் பின்பு 
வந்தனை யெனக்கென் கொண்டு வந்தனை யதனை யின்லே 
தந்தனை யாயி னன்று தருசுவைப் பக்க ணத்தென் 
சிந்தனை கின்ற தென்றான் றெரிவரும் வஞ்சக் கள்வன் 


( 
1 
) 


இனியசிற் றுணவே தேனு மின் றீ நீ வருவாய் கொல்லோ 
வினியன் னுள்ள மின்றோ வெண்ணியா னறிதல் வேண்டு 
மினியநின் மனைவி வாளா வேகியா வென்ப ளோமற் 
றினியவெற் கன்றி யார்க்குக் கொண்டுவந் திருக்கின்றாயே . ( 2 ) 


திருந்தவிங் களித்தி யென்று செங்கர மலர்த்தி நீட்டப் 
பொருந்தவின்பாலுண்டான்பாற் புளித்தகாடியைக்கொடுத்திட் 
டருந்திடென்றுரைத்தல்போலிவ்வவற்கொடை யென்றுவாளா 
விருந்தனன் குசேல மேலோ னிவனுள மறிந்த கண்ணன் . 


( 3 ) 


நடலை தீர்க் தவன் மெய் போர்த்த நாள்பல கண்ட கந்தைப் 
படர் தலை சுருக்கி வாங்கிப் பாங்குவைத் தினிதி னாய்ந்து 
விடலருங் கற்பு வாய்த்த மின்னனார் வணங்கித் தெய்வக் 
திடமுற முடிந்து வைத்த சிறுபொதி கண்டு கொண்டான் , ( 4 ) 


16 


சுதரிசனக் கவித்திரட்டு 


மலிதரு மன்பின் வந்த வண்பொதி யவிழ்த்து நோக்கி 
வலிதரு மவற்று ணன் ) வாய்த்தது நமக்கி தென்னா 
ஒலிதரு கழற்கா லைய னொருபிடி யவலைக் காதல் 
பொலிதர வெடுத்து வாயிற் போகட்டுக் கொண்டான் மாதோ. 


செறிதரு சுவைத்தீ தென்றுந் தேவர்க்கு மரிய தாகும் 
அரிதரு விரிப்பினில்லி னமைத்ததே பழைது மன்று 
குறிதரு விலைபாற் சென்று கோடலிவ் வளத்த தோவென் 
அறியளை வாரி யுண்டோ னொருபிடி யவறின் றானே . 


( 6 ) 


முன்னுமிவ் வவலொன் றேனு முனைமுறிந் ததுவு மின்று 
பன்னுமுட்டையுமின் றாகும் பட்டவங் கையு மணக்கும் 
கொன்னுவாய் செறிப்பினம்ம குளமும் வேண் டுவதின றென்னா 
உன்னுபல் லுலக முண்டோ னொருபிடி யவறின் மூனே . ( 7 ) 


நாட்டுமிவ் வவல் விருப்ப நமக்குமிக் குள்ள தென்று 
கேட்டுளாய் கொல்லோமுன்னங்கிளந்திருப்பதுமன் றேயென் 
னேட்டுமென் மலர்ப்பூக் கொங்க லிமையவர்க் கமுதமென்னாள் 
ஊட்டிய புகழின் மேலோ னொருபிடி வறின் முனானே . ( 8 ) 


அரியவன் பினிற்கொடுத்த லிழிந்ததா யினுஞ் சிறந்த 
திரியு மன்பினிற் கொடுத்த விழித த ? த சிறந்த தேனும் 
பெரியவர்ப் புகழப் பட்ட பெருந்தவக் குசல மேலோன் 
உரியவன் பினையும் கூட்டி பொருபிடி யவறின் றானே . 


( 9 ) 


இரண்டாவது பாரம் . 


கடவுள் வணக்கம் 


திருமால் . 
1 , ஆகித் தனிக்கோல மான னடியவற்காச் 

சோதித் திருத்தூணிற் றோன் றினன். வேதத்தின் 
முன்னின்றான் வேழ முதலே யெனவழைப்ப 
வென்னென்றா னெங்கட் கிறை . 

சிவபெருமான் . 
2. செக்கர் நெடுவானிற் றிங்க ணிலாத்துளும் 9 

யுக்க தெனச்சடைமே லும்பர் பீர் -மிக்கொழுகும் 
வெள்ளத்தான் வெள்ளி நெடுங்கிரியான் மெய்யன்ப 
ருள்ளத்தா னெங்கட் குளன் . 

( புகழேந்தியார் ) 

கலைமகள் . 
3. பண்ணும் பரதமும் கல்வியுந் தீஞ்சொற் பனுவலும்யா 
னெண்ணும் பொழுதெளி தெய்தால் காயெழு தாமறையும் 
விண்ணும் புவியும் புனலும் கனலும்வெங் காலுமன்பர் 
கண்ணும் கருத்து நிறைந்காய் ! சகல கலாவல்லியே ! 


தனிப்பாடல் . 

உடையால் உண்டாகும் சிறப்பு. 
1.மேலாடை யின்றிச் சவை புகுந்தா லிந்த மேதினியோர் 
நூலாயிரம் படிக்காலு மெண்ணார் நுவல் பாற்கடலோ 
மாலானவர் அணி பொன்னாடை கண்டு மகளைத் தந்தே 
ஆலால மீந்தது தோலாடை சுற்றும் அரன் தனக்கே . 

3 


18 


சுதரிசனக் கவித்திரட்டு 


திருநடனத்தின் இரகசியங் கூறல் . 
2. பூவி லயனும் புரந்தரனும் பூவுலதைத் 
தாவி யளந்தோனுந் தாமிருக்க - நாவில் 
இழைநக்கி நூல் நெருடும் ஏழை யறிவனோ 
குழைநக்கும் பிஞ்சகன் தன் கூத்து . 

வாசுகி மரிக்க வள்ளுவர் இரங்கல் . 
3. அடிசிற் கினியாளே அன்புடை யாளே 
படி சொல் தவறாத பாவாய் - அடி வருடிப் 
பின் தூங்கி முன்னெழுந்த பேதையே ! போதியோ ? 
என் தூங்கும் எண்கண் இரா ? 

சோதர லஷணம் 
4. செஞ்சுடரின் மைந்தனையுந் தென்னிலங்கை வேந்தளையும் 
பஞ்சவரில் பார்த்தனையும் பாராதே - விஞ்சு 
விரதமே பூண்டிந்த மேதினியை யாண்ட 
பரதனையும் ராமனையும் பார் . 

கைத்தண்டின் பயன் . 
5. முனி அதட்டும் முள் தூக்கும் முந்நீர் அளக்கும் 
கனிஉதிர்க்கும் கவ்வுநாய் காக்கும் - தனிவழிக்குப் 
பத்திரம் தாக்கும் பயந் தீர்க்கும் பாம்படிக்கும் 
கைத்தலத்தில் தண்டிருந்தக் கால் . 

செருப்பின் பயன் . 
6. கல்லும் உறுத்தாது காலில் முள் தையாது 
எல்வமார்த் தாண்டன் சூடேறாது- தொல்லை வரு 
மாலை இருளில் வழிகடக்கக் கூ சாது 
காலில் செருப்பிருந்தக் கால் , 


தனிப்பாடல் 


19 


சிலேடை 


பாம்புக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் . 


7. பெரிய விடமே சேரும் ; பித்தர்முடி ஏறும் 
அரியுண்ணும் ; உப்புமேல் ஆடும் . - எரிகுணமாம் 
தேம்பொழியுஞ் சோலைத் திருமலைராயன் வரையில் 
பாம்பு மெலுமிச்சம் பழம் , 


பழக்கத்தினால் வருவனவும் பிறவியினால் வருவனவும் . 


8. சித்திரமுங் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் 
வைத்ததொரு கல்வி மனப்பழக்கர் - நித்தம் 
நடையும் நடைப்பழக்கம் நட்புக் தயையும் 
கொடையும் பிறவிக் குணம் . 


இதைவிட இது நன்று எனல் 


9. ஏசி யிடலின் இடாமையே நன்றெதிரில் 
பேச மனையாளிற் பேய்கன்று - நேசமிலா 
வங்கணத்தின் நனறு வலிய பகை வாழ்வில்லாச் 
சங்கடத்தின் சாதலே நன்று . 


பலா , மா , பாதிரி உவமை . 


10. சொல்லாம லேபெரியர் சொல்லிச்செய் வார்சிறியர் 
சொல்லியுஞ் செய்யார் கயவரே - நல்ல 
குலாமாலை வேற்கண்ணாய் கூறுபமை நாடில் 
பலாமாவைப் பாதிரியைப் பார் . 


20 


சுதரிசனக் கவித்திரட்டு 


நல்வழி . 
1 . பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை 

நாலும் கலந்துனக்கு நான் றருவேன் - கோலஞ்செய் 
துங்கக் கரிமுகத்துத் தூமணியே நீயெனக்குச் 

சக்கத் தமிழ்மூன்றுந் தா , 
2. புண்ணியமாம் பாவப் போம் போன நாட் செய்தவை 

மண்ணிற் பிறந்தார்க்கு வைத்தபெரு- ளெண்ணுங்கா 
வீதொழிய வேறில்லை யெச்சமயத் தோர்சொல்லுந் 

தீதொழிய நன்மை செயல் . 
3. எல்லாப் படியாலு மெண்ணினா லிவ்வுடம்பு 

பொல்லாப் புழுபலி நோய்ப் புன்குரம்பை - நல்லா 
ரறிந்திருப்பா ராதலினா லாங்கமல நீர்போற் 

பிறிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு . 
4. ஈட்டும் பொருண்முயற்சி எண்ணிறந்த வாயினுமூழ் 

கூட்டும் படியன்றிக் கூடாவாம் தேட்ட 
மரியாதை கானு மகிதலத்தீர் ! கேண்மின் 

தரிபாது காணுந் தனம் . 
5. பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கா 

லிச்சைபல சொல்லி யிடித்துண்கை - சிச்சீ 
வயிறு வளர்க்கைக்கு மான மழியா 

துயிர்விடுகை சால வுறும். 
6. செய்தீ வினையிருக்கத் தெய்வத்தை நொந்தக்கா 

லெய்த வருமோ விருநிதிபம் - வையத் 
தறும்பாவ மென்னவறிந் தன்றிடார்க் கின்று 
வெறும்பானை பொங்கு மோ மேல் , 


நன்னெறி 


21 


7. தாந்தாமுன் செய்தவினை தாமே யனுபவிப்பார் 

பூநதா மரையோன் பொறிவழியே - வேந்தே 
ஒறுத்தாரை யென் செயலா மூரெல்லா மொன்றா 
வெறுத்தாலும் போமோ விதி , 


8. 


வெட்டெனவை 

டனவை மெத்தெனவை வெல்லாவாம் வேழத்தில் 
பட்டுருவுங் கோல்பஞ்சிற் பாயாது -- கெட்டிருப்புப் 
பாரைக்கு நெக்குவிடாப் பாறை பசுமரத்தின் 
வேருக்கு நெக்கு விடும் . 


9. கல்லானே யானாலும் கைப்பொருளொன் றுண்டாயின் 

எல்லாருஞ் சென்றக் நெதிர்கொள்வ - ரில்லானை 
யில்லாளும் வேண்டாள்மற் றீன்றெடுத்த தாய்வேண்டாள் 
செல்லா தவன்வாயிற் சொல் . 


10. தேவர் குறளுந் திருநான் மறைமுடிவு 

மூவர் தமிழு முனிமொழியும் - கோவை 
திருவா சகமும் திருமூலர் சொல்லும் 
ஒருவா சகமென் றுணர் . 

( ஔவையார் ) 


தன்னெறி. 
1. என்று முகம னியம்பா தவர்கண்ணும் 
சென்று பொருள் கொடுப்பர் நீதற்றோர் - துன்றுசுவை 
பூவிற் பொலிகுழலாய் ! பூங்கை புகழவோ 
நாவிற் குதவு நயந்து , 


22 சுதரிசனக் கவித்திரட்டு 
2. மாசற்ற நெஞ்சுடையார் வன்சொலினி தேனையவர் 
பேசுற்ற வின்சொற் பிறிதென்க - ஈசற்கு 
நல்லோ னெறிசிலையோ நன்னுதா லொண்கருப்பு 
வில்லோன் மலரோ விருப்பு . 


3. நீக்க மறுமிருவர் நீங்கிப் புணர்ந்தாலும் 
நோக்கி னவர் பெருமை சொய்தாகும் - பூக்குழலாய் 
நெல்லி னுமிசிறிது நீங்கிப் பழமைபோற் 
புல்லினுக் திண்மைநிலை போம் . 


4. கடலே யனையம்யாங் கல்வியா லென்னு 
மடலே றனையசெருக் காழ்த்தி விடலே 
முனிக்கரசு கையான் முகந்து முழங்கும் 
பனிக்கடலு முண்ணப் படும் . 


5. தக்குறைதீர் வுள்ளார் தளர்ந்து பிறர்க்கு றா உம் 
வெங்குறைதீர்க் கிற்பார் விழுமியோர் - திங்கள 
கறையிருளை நீக்கக் கருதா துலகின் 
நிறையிருளை நீக்குமே னின்று . 


6. பொய்ப்புலன்களைந்து நோய் புல்லியர்பா லன்றியே 
மெய்ப்புலவர் தம்பால் விளையாவாந் - துப்பிற் 
சுழற்றுங்கொல் கற்றூணைச் சூறா வளிபோய்ச் 
சுழற்றுஞ் சிறுபுன் றுரும்பு . 


7. எந்தைநல் கூர்ந்தா னிரப்பார்க்கித் தென்றவன் 
மைந்தர்தம் மீகை மறுப்பரோ - பைந் தொடீஇ 
நின்று பயனுதவி நில்லா வரம்பையின் கீழ்க் 
கன்று முதவுங் கனி . 


நீதிநெறி விளக்கம் 


28 


8. உடலின் சிறுமைகண் டொண்புலவர் கல்விக் 
கடலின் பெருமை கடவார் - மடவரால் 
கண்ணளவாய் நின்றதோ காணுங் கதிரொளிதான் 
விண்ணளவா யிற்றோ விளம்பு. 


9. கொள்ளுங் கொடுங்கூற்றங் கொல்வான் குறுகுதன்மு 
னுள்ளங் கனிந்தறஞ்செய் துப்கவே வெள்ளம் 
வருவதற்கு முன்ன ரணை கோலி வைபார் 
பெருகுகற்க ணென் செய்வார் பேசு . 


10.பொன்னணியும் வேந்தர் புனையாப் பெருக்கல்வி 
மன்னு மறிஞரைத்தா மற்றொவ்வார் . மின்னு மணிப் 
பூணும் பிறவு றுப்புப் பொன்னே ய துபுனையாக் 
காணுங்கண் ணொக்குமோ காண் . 

(சிவப்பிரகாச சுவாமிகள் ) 


நீதிநெறி விளக்கம் . 


1. நீரிற் குமிழி பிளமை நிறைசெல்வ 

நீரிற் சுருட்டு நெடுந்திரைக- at 
லெழுத்தாகும் யாக்கை நமரங்கா ளென்னே 
வழுத்தாத தெம்பிரான் மன்று , 


2. அறம்பொருளின்பமும் வீடும் பயக்கும் 

புறங்கடை நல்லிசையு நாட்டு முறுங்கவலொன் 
றுற்றுழியுக் கைகொடுக்குங் கல்வியி னூங்கில்லைச் 
சிற்றுயிர்க் குற்ற துணை . 


24 


சுதரிசனக் கவித்திரட்டு 


3 
. 


எத்துணைய வாயினுங் கல்வி யிடபறிந் 
துய்த்துணர் வில்லெனி னில்லாகு - முய்த்துணர்ந்துஞ் 
சொல்வன்மை யின்றெனி னென்னா மஃதுண்டேற் 
பொன்மலர் நாற்ற முடைத்து . 


4. கலைமகள் வாழ்க்கை முகத்த 

மலரவன் வண்டமிழோர்க் கொவ்வான் மலரவன்செய் 
வெற்றுடம்பு மாய்வன போன் மாயா புகழ் கொண்டு 
மற்றிவர் செய்யு முடம்பு . 


5 


வருந்தித்தாங் கற்றன வோப்பாது மற்றும் 
பரிந்து சில கற்பான் றொடங்கல் கருந்தனங் 
கைத்தலத்த வுய்த்துச் சொரிந் திட் டரிப்பரிக்காங் 
கெய்த்துப் பொருள்செய் திடல் . 


6. முற்று முணர்ந்தவ ரில்லை முழுவதூஉக் 

கற்றன மென்று களியற் சிற்றுளியாற் 
கல்லுக் தகருக் தகரா கனங்குழாய் 
கொல்லுலைக் கூடத்தினால் , 


7. ஆக்கம் பெரியார் சிறியா ரிடைப்பட்ட 

மீச்செலவு காணி னனிதாழ்ப - தூக்கின் 
மெலியது மேன்மே லெழச்செல்லச் செல்ல 
வலியதன்றே தாழுந் தலைக்கு 


8. வாங்குங் கவளத் தொருசிறிது வாய்தப்பில் 

தூங்குங் களிறோ துயருறா - வாங்கது கொண் 
ருே மெறும்பில் கொருகோடி யுய்யுமா 
லாருக் கிளையோ டயின்று , 


பழமொழி விளக்கம் 

25 
9. மெய்வருத்தம் பாரார் பசிநோக்கார் கண்டுஞ்சா 

ரெவ்வெவர் தீமையு மேற்கொள்ளார் . செவ்வி 
யருமையும் பாரா ரவமதிப்புங் கொள்ளார் 

கருமமே கண்ணாயி னார் . 
10. கற்றாங் கறிந்தடங்கித் தீதொரீஇ நன்றாற்றிப் 

பெற்றது கொண்டு மனந்திருத்திப் பற்றுவதே 
பற்றுவதே பற்றிப் பணியறநின் றொன்றுணர்ந்து 
நிற்பாரே நீணெறிச்சென் றார் . 

( குமரகுருபரர் ) 


பழமொழி விளக்கம் . 
தன்மமதைச் செயல்வேண்டுந் தண்டலை நீ 
ணெறியாரே தயவு 

செய்வார் 
வன்மவினை செயல்வேண்டாம் பொய் வேண்டாம் 

பிறரையொன் றம் வருத்தல் வேண்டாம் 
கன்மநெறி வரல்வேண்டாம் வேண்டுவது 

பலர்க்குமுப கார மாகும் 
நன்மை செய்தார் நலம்பெறுவர் தீமை செய்தார் 

தீமைபெற்று நலிவர் தாமே . 
நன்றி தரும் பிள்ளைபொன்று பெற்றாலுக் 

குலமுழுது நன்மை யுண்டாம் 
அன்றியறி வில்லாத பிள்ளை யொரு 

நூறு பெற்று மாவ துண்டோ 
மன் றினடம் புரிவாரே ! தண்டலையாரே ! 

சொன்னேன் வருடந் தோறும் 
பன்றி பல வீன்றுமென்ன குஞ்சரமொன் 
றீன்றதனாற் பயனுண் டாமே , 


( 1 ) 


( 2 ) 


26 


சுதரிசனக் கவித்திரட்டு 


சங்கையறப் படித்தாலுங் கேட்டாலும் 

பிறர்க்குறுதி தனைச்சொன் னாலும் 
அங்கணுல கிற்சிறியோர் தாமடக்கி 

நடந்து கதி யடைய மாட்டார் 
திங்களணி சடையாரே ! தண்டலையா 

ரே ! சொன்னேன் சிறிது காலம் 
கங்கையிலே படர்ந்தாலும் பேய்ச்சுரைக்காய் 
நல்லசுரைக் காயா காதே . 


( 
3 
) 


மானொன்று வடிவெடுத்து மாரீசன் 

போய்மடிந்தான் மானே யென்று 
தேனொன்று மொழிபேசிச் சீதைதனைச் 

சிறையிருக்கத் திருடிச் சென்றோன் 
வானொன்று மாசிழந்தான் தண்டலையார் 

திருவுளத்தின் மகிமை காணீர் 
தானென்று நினைக்கையிலே தெய்வமொன்று 
நினைப்பதுவுஞ் சகசந் தானே ! 


( 4 ) 


நேற்றுள்ளா ரின்றிருக்கை நிச்சயமாமோ 

வாதலினா னினைந்த போதே 
ஊற்றுள்ள பொருளுதவி பறந்தேடி 

வைப்பதறி வுடைமை யன்றோ 
கூற்றுள்ள மலைபவருக் தண்டலையா 

ரே ! சொன்னேன் குடபால் வீசும் 
காற்றள்ள போதெவருக் தூற்றிக்கொள் 
வதுநல்ல கருமந் தானே . 

( 5 ) 
(படிக்காசுப்புலவர் ) 


சோமேசர் முதுமொழி வெண்பா 


21 


சோமேசர் முதுமொழி வெண்பா . 


( 1 ) 


தக்கனார் வேள்வித் தவத்தைமேற் கொண்டிருந்துந் 
தொக்கவற மாயிற்றோ சோமேசா - மிக்க 
அழுக்கா றவாவெகுளி யின்னாச்சொன் னான்கு 
மிழுக்கா வியன்ற தறம் . 
பன்னு மாதிநன்றி பாராட்டிக் கோவை நூல் 
சொன்னாளே யௌ வைமுன்பு சோமேசா - மன்னாத் 
தினைத்துணை நன்றி செயினும் பனைத்துணையாக் 
கொள்வர் பயன்றெரி வார் . 


( 2 ) 


( 3 ) 


3 


( 4 ) 


தீயனவே சொல்லுஞ் சிசுபாலன் முன்புகண்ணன் 
தூயதலாச் சொல்லுரையான் சோமேசா- வாயின் 
ஒழுக்க முடையவர்க் கொல்லாவே தீய 
வழுக்கியும் வாயாற் சொலல் . 
ஒட்டலன் செய் தீமைக் கொறாதுநம ரென்றுரைத்தார் 
சுட்டியசீர் மெய்ப்பொருளார் சோமேசா - முட்ட 
ஒறுத்தார்க் கொருநாளை யின்பம் பொறுத்தார்க்குப் 
பொன்றுந் துணையும் புகழ் . 
கூனியிரா மன்பிரிந்து போமாறு கூறினளே 
தூநறும் பூங் கொன்றையணி சோமேசா - தானே 
பகச் சொல்லிக் கேளிர்ப் பிரிப்பர் நகச்சொல்லி 
நட்பாட றேற்றா தவர் . 
போசன் கவிஞருக்கே போதப் பரிந்தளித்தும் 
தூசிலாக் கீர்த்தி கொண்டான் சோமேசா - வாசையும் 
ஈத லிசைபட வாழ்த லதுவல்ல 
தூதிய மில்லை யுயிர்க்கு , 


( 
5 
) 


( 
6 
) 


28 


சுதரிசனக் கவித்திரட்டு 


( 7 ) 


( 
8 
) 


வேந்து மகற் றேர்க்கால் விடலஞ்சி மந்திரிதான் 
சோர்ந்து தன தாவிவிட்டான் சோமேசா - வாய்ந் துணர்ந்தோர் 
தன்னுயிர் நீப்பினுஞ் செய்யற்க தான்பிறி 
தின்னுயிர் நீக்கும் வினை . 
ஊனுக்கூ னென்னு முரைகண் டுவந்தனரே 
தூநற்சீர்க் கண்ணப்பர் சோமேசா - வானதனாற் 
கற்றில னாயினுங் கேட்க வஃதொருவற் 
கொத்தேதி மாற்றாந் துல . 
செவ்வேளைப் பாலனென வெள்ளித் திறலழிந்தான் 
துவ்வாத வெஞ்சூரன் சோமேசா - வவ்வா 
றுருவுகண் டெள்ளாமை வேண்டு முருள்பெருந்தேர்க் 
கச்சாணி யன்னா ருடைத்து . 

( 
நல்ல திலகவதி யார்மொழியை நம்பிவெந்நோய் 
சொல்லரசர் தீர்ந்துய்ந்தார் சோமேசா - புல்லிய 
நோய்நாடி நோய்முத னாடி யது தணிக்கும் 
வாய்நாடி வாய்ப்பச் செயல் . 

( 10 ) 
( மாதவச்சிவஞான யோகிகள் .) 


( 
9 
) 


தமயந்தியின் சுயம்வரம் . 


நாடு . 


காமர் கயல்புரளச் காவி முகைநெகிழத் 
தாமரையின் செந்தேன் றளையவிழப்- பூமடந்தை 
தன்னாட்டம் போலுந் தகைமைத்தே சாகாஞ்சூழ் 
நன்னாட்டின் முன்னாட்டு நாடு . 


( 
1 
) 


தமயந்தியின் சுயம்வரம் 


29 


அரசன். 


( 
2 
) 


( 3 ) 


( 4 ) 


ஓடாத தானை நளனென் றுளனொருவன் 
பீடாருஞ் செல்வப் பெடைவண்டோ - 

டோ 
முருகுடைய மாதர் முகானைக்குக் தண்டா 
ரருகுடையான் வெண்குடையா னாங்கு . 

செங்கோல் 
சீத மதிக்குடைக்கீழ்ச் செர்பை பறக்கிடப்ப 
தாதவிழ்புத் தாரான சனிக்காத்தான் பாத 
ரருகூட்டும் பைங்களியு மாடற் பருந்து 
மொருகூட்டில் வாழ வுலகு 

நளன் சோலைப் புகுதல் . 
நீணிறத்தாற் சோலை நிறம் பெயா நீடியதன் 
தாணிறத்தாற் பொய்கைத் தலஞ்சிவப்பட மாணிறத்தான் 
முன்னப்புட் டோன்று முளரித் தலைவைகும் 
அன்னப்புட் டோன்றிற்றே யாங்கு . 

அன்னத்தைப் பிடித்தல் , 
அன்னந் தனைப்பிடித்தங் காயிழைபார் கொண்டுபோய் 
மன்னன் திருமுன்னா வைத்தலுமே - யன்ன 
மலங்கிற்றே தன்னுடைய வான்கிளையைத் தேடிக் 
கலங்கிற்றே மன்னவனைக் கண்டு , 

அன்னம் தமயந்தியைப் பற்றிக் கூறுதல் . 
திசைமுகந்த வெண்சவிசைத் தேர்வேந்தே யன்ற 
னிசைமுகந்த தோளுக் கிசைவாள் - வசையி 
றமையந்தி யென்றோதுந் தையலாண் மென்றோ 
ளமையந்தி யென்றோ ரணங்கு . 

தமயந்தியின் குணம் . 
நாற்குணமு நாற்படையா வைப் புலனு நல்லமைச்சா 
வார்க்குஞ் சிலம்பே யணிமுரசா - வேற்படையும் 
வாளுமே கண்ணா வதன மதிக்குடை க்கி 
மாளுமே பெண்மை யாசு , 


( 5 ) 


( 6) 


( 7 ) 


சுதரிசனக் கவித்திரட்டு 


( 
8 
) 


( 9 ) 


நளன் தமயந்திக்கு முனக்கும் என்ன அடைவென்றதற்கு 

அன்னங் கூறுதல் . 
பூமணவாய் வாழ்கின்ற புட் குலங்கள் யாமவடன் 
மாமனைவாய் வாழு மயிற்குலங்கள் - காமன் 
படைகற்பான் வந்தடைந்தான் பைந்தொடியாள் பாத 
நடைகற்பான் வந்தடைந்தே நாம் . 

( 
அன்னம் நளனுக் குறுதி கூறுதல் 
வீமன் றிருமடந்தை மென்மலரை யுன்னுடைய 
வாம நெடும்புயத்தே வைகுவிப்பேன் - சேம 
நெடுங்குடையா யென்றுரைத்து நீங்கியதே யன்ன 
மொடுங்கிடையா டன்பா லுயர்ந்து . 

அன்னம் தமயந் தியினிடம் நளனைப் பற்றிக் கூறுதல் . 
செம்மனத்தான் றண்ணளியான் செங்கோலான் மங்கையர்க 
டம்மனத்தை வாங்குந் தடந்தோளான் மெய்ம்மை 
நளனென்பான் மேனிலத்து நானிலத்து மிக்கா 
னுள னென்பான் வேந்த னுனக்கு . 

( 10 ) 
அன்னம் தமயந்தியின் வாக்கைப்பெற்று மீளுதல் . 
வாவி யுறையு மடவனமே யென்னுடைய 
வாவி யுவந்தளித்தா யாதியாற் - காவினிடை 
தேர்வேந்தற் கென்னிலைமை சென்றரைத்தி யென்றுரைத்தாள் 
பார்வேந்தன் பாவை பதைத்து . 

( 11 ) 
தமயந்தியின் மயக்கத்தைச் சேடியர் தாய்க்குக் கூறுதல் . 
கொற்றவன்றன் றேவிக்குக் கோமகடன் றோழியர்க 
ளுற்ற தறியா வுளநடுக்கிப் பொற்றொடிக்கு 
வேறுபா டுண்டென்றார் வேந்தனுக்கு மற்றதனைக் 
கூறினாள் பெற்ற நொடி . 

( 12 ) 
தமயந்தியின் சுயம்வர நாள் . 
மங்கை சுயம்வரநா ளேழென்று வார்முரச 
மெக்கு மறைகென் றியம்பினான்.-- பைங்கமுகின் 
கூந்தன் மேற் கங்கைக் கொழுந்தோடு என்னாடன் 
வேந்தர்மேற் றதோட விட்டு , 

( 13 ) 


தமயந்தியின் சுயம்வரம் 


84 


சயம்வரத்துக்கு வந்த வரசர்கள் . 
மாமுத்த வெண்குடையான் மால்களிற்றான் வண்டிரைக்குந் 
தாமத் தரிச்சந்திரன் சுவர்க்கி - நாமத்தாற் 
பாவேய்ந்த செந்தமிழா மென்னப் பாந்ததே 

( 14 ) 
கோவேந்தர் செல்வக் குழாம் . 

நளன் புறப்பாடு 
சடைச்செந்நெல் பொன்விளைக்குத் தன்னாடு பின்னாக் 
கடற்றானை முன்னாகக் கண்டா - னடற்கமைந்த 
வில்லியரும் பொற்றாம் வீமன் றிருமகளா 
நல்லுயிரும் வாழு நகர் , 

(15 ) 
நாரதரால் வானவரும் எழுதல் . 
மால்வரையை வச்சிரத்தா லீர்ந்தானும் வானவரும் 
கோல்வளை கன் மாலை குறித்தெழுந்தார் . சால்புடைய 
விண்ணாடு நீககி விதர்ப்பன் திருநகர்க்கு 
மண்ணாடு நோக்கி மகிழ்ந்து . 

( 16 ) 
வானவர் நளனைத் தூதனுப்பல் . 
செங்கண் மதயானைத் தேர்வேந்தே தேமாலை 
யெங்களிலே சூட்ட வியல்வீமன் மங்கைபாற் 
வாதாக வென்றானத் தோகையைத்தன் னாகத்தாற் 
கோதாக வென்றானக் கோ . 

( 17 ) 
பிறர் காணா வரம் பெற்று நளன் தமயந்திக்குக் கூறல் . 
என்னுரையை யாதென் றிகழா திமையவர்வாழ் 
பொன்னுலகங் காக்கும் புரவலனை மென்மாலை 
சூட்டுவா பென்றான் றொடையிற்றேன் றும்பிக்கே 
யூட்டுவா னெல்லா முரைத்து , 

( 18 ) 
தமயந்தி விடை கூறல் . 
இயமாநின் றார்ப்ப வினவளை நின் றேக்க 
வயமருதோண் மன்னா வகுத்த - சுயம்வரந்தா 
னின் பொருட்டா லென்று நினைகென்றா ணீள் குடையான் 
மன்பொருட்டா னைவா டளர்ந்து , 

( 19 ) 


80 


சுதரிசனக் கவித்திரட்டு 


( 20 ) 


( 21 ) 


( 22 ) 


சுயம்வர மண்டபத்தை நளனு மடைதல் . 
மன்றலந் தார் மன்னர் ஈடுவணைய வந்திருந்தான் 
கன்று குகட்டிய கார்நீல - முன்றிற் 
குறிவிழிக்கு நேர் நாடன் கோதைபெருங் கண்ணின் 
சிறுவிழிக்கு நோற்றிருந்த சேய், 

சேடியர் தமயந்திக்கு மன்னர்களைக் காட்டல் 
மன்னர் குலமும் பெயரும் வளநாடு 
மின்ன பரிசென் றியலணங்கு - முன்னின்று 
தார்வேந்தன் பெற்ற தனிக்கொடிக்குக் காட்டினா 
டேர்வேந்தர் தமைத் தெரிந்து . 

தமயந்தியின் கலக்கம் 
காவலரைத் தன் சேடி காட்டக்கண் டீரிருவர் 
தேவர் நளனுருவாச் சென்றிருந்தார் - பூவரைந்த 
மாசிலாப் பூங்குழலாண் மற்றவரைக் காணான் 
சலா டுற்றா ளுளம் . 

தமயந்தி தெய்வங்கோடல் . 
மின்னுந் தார் வீ மன்றன் மெய்யமாபிற் செம்மைசேர் 
கன்னியா னாகிற் கடிமாலை - பன்னந்தான் 
சொன்னவனைச் சூட்ட வருளென்றாள் சூழ்விதியின் 
மன்னவனைத் தன்மனத்தே வைத்து . 

தமயந்தி நளனைத் தேர்தல் . 
கண்ணிமைத்த லானடிகள் காசினியிற் றோய்தலான் 
வண்ண மலர்மாலை வாடுதல - னெண்ணி 
நறுந்தா மரைவிரும்பு நன்னுதலே யன்ன 
ளறிந்தா ணளன்றன்னை யாங்கு 

தமயந்தி நளனுக்கு மாலை சூட்டல் , 
விண்ணரச ரெல்லாரும் வெள்கியனஞ்சுளிக்கக் 
கண்ணகன் ஞாலங் களிகூர - மண்ணரசர் 
வன்மாலை தமமனத்தே சூட வயவேந்தைப் 
பொன்மாலை சூட்டினாள் பொன் . 


( 23 ) 


( 24 ) 


( 25 ) 


கஜேந்திர மோட்சம் 


38 


( 
1 
) 


* . 


கஜேந்திர மோட்சம் . 
செகதலக் தரச கைர் செறி ரீர் சிக்து ராசன் 
சுகர்பரர் போற்றி செய்து நம்பி பைப் பொருது நின்ற 
மரபல முலை சன்னை சைத்தவாரணக்கை யன்று 
ககபதி யூர்தி காதத காரணஞ் சொல்று சென்றான் . 
மாயவ னருளினாலே வகுந்திடும் உலகிற் கியாதி 
வியாதமா முனிமுன் நாளில் விளம்பிய நகைபைப் பாண்டு 
சேயெனுக் கருமனுக்கு செப்காாகசொற்கேட்டு 
சேயாரயானு சொல்வேன் பெறியுட னிருந்து கேண்மோ. 
அல்லார் நாம் அறிந்தி அக்கந் திக்கக் 
தொல் 11 

பாராடந்த நான் இந்தளாகி 
எல்லாம் வன விட்டு என்னிலாக்கரிணி யோடு 
மெல்லநல் லுணவு தேடி மேய்க்கதால நெடிய தூரம் . ( 3 ) 
பங்கயப் பொய்கை தன்னைப் பார்த்துடன் பரிவாய்க் கோடி 
அங்கயக் காணி போடன் வாரியி னிழிந்து தங்கள் 
அங்கமுங் குளிரக் ரோய்ந்தாங் கருந்தியே தாகந் தீர்ந்து 
பொங்கமாய்த் தும ராசன் புது மலர் நொய்யு 5 காலை . ( 4 ) 
முன்பொரு சாபத் தால்க , கருவலு முதலை யாகித் 
தன் பெரும் பலத்தினாலே சலத்திடை யிருந்து தந்திப் 
பின் வருங் காலை நாடிப் பிடித திட உதைக்க நொந்து 
வன்பெருங் கரவு பீண்டும் வந்துபின் தாளைக் கிட்டி . ( 5 ) 
பற்றியே யிழுக்கு மந்கப் பாரிய முகலை யின்வல் 
தெற்றியைப் பிளப்ப னென்று நீண்டகன் துதிக்கை யாலே 
மொத்கிடக் தாவு நீரில் மூழ்கி யே மேல்வந் தெய்தி 
வெற்றி தோல் வியுமி லாமல் வெகுண்டு போர் செய்யுங் காலை.( 6 )) 


34 


சு தரிசனக் கவித்திரட்டு 


4 


1 


1 


கூடியே வந்துகின்ற கரிணிகள் கோடி தாமும் 
வாடியே வெருவிச் சால மயங்கியே கரையி லேறி 
நாடியே நோக்கி யின்று நாதனுக் கிந்தப் பாடு 
தேடியே வந்தால் நம்மால் செய்வதென் ? என்று கூறி . ( 7 ) 
அள 
எனைப் பிரிந்து செல்ல அத்தியின் குழாங்கள் தங்கள் 
காளெழா தாக நின்று பயங்கியே யல்ற மந்த 
வேளையில் பற்றி நின்ற ராவினை வீசி பின்னே 
மீளுவ னென் ! சந்தி A , A W4 

( 8 ) 
கரையின் பார்ஈக : சிதாவும் 
வரையுடன் 

ள் யெ திர்ந்து மற்பொருவதுபோல் பாயில் 
நுரைபெற வொன்றுக் கொன்று நோக்கியே தாக்கி அங்கம் 
உரைப்படக் தசைகள் சிங்க உதிரமும் ெ 

பருககவன்றே. 

( 8 ) 
கந்தியும் நெடு நாள்கராவுடன் காக்கி பேசமர் செய்களம் 
நொந்து வாடியே நாலு திக்கையும் நோக்கியே மன மக்கமாய் 
முந்து தானுறை வெற்பிடத்தையும் முறைமை செய்திடு மு 

( றைமையும் 
எந்த நாளிலே காணு வேனினி யென்று பின்னு மியம்புமால் . 
நூறு பத்து வருடங்கள் போர்செய்து நொந்து வாடியகுஞ்சரம் 
பூரு வந்துள ஞானம் வந்து பொருந்தியே வினை போக்கிட 
வேறு திக்கிலை யென்ற றிந்தது வேண்டி பேசரு வேசனைக் 
கூறி யேநெறி யைக்கொண் டேக்கு ணத்தி னாலேது தித்திடும் . 


உருவ மாகியும் அருவ மாகியும் ஒருமை யாகியும் இருமையாய் 
மருவு மாகியும் மலரு மாகியும் மாக வத்தவர் மதுரமாய்ப் 
பெரிது மாகியும் சிறிதுமாகியும் போத மாகிய பேதமாய்க் 
குருவு மாயும் தேச மாகிய கோவே நீகதி யென்றிடும் . ( 12 ) 
உண்டென்பர் அடியார் பங்கில் உத்கம ரிடத்தி லேயும் 
உனடென்ப பாருமை பான யோகிய ருளத்தி லேயும் 
உண்டென்பர் சாது பக்கம் உறுதிமெய் யுரையிடத்தும் 
உண்டென்பர் அந்தத்தெய்வ முள்ளதோ இலையோவென்னும் . 


ரொ 


கஜேந்திர மோட்சம் 


35 


அந்தரந் தன்னை யானை யண்ணாந்து பார்த்துச் சொல்லும் 
என்றனைக் காக்கத் திக்கா ரில்லையோ யிங்கே யாரும் 
எந்தநேரத்தி வீசன் வந்தெனைக் காப்பா னென்று 
சிந்தனை பண்ணும் எட்டுத் திசையினைத் திரும்பிப் பார்க்கும் . 
இந்திரன் முனிவர் தேவர் இருடி எண்திக்கு ளோரும் 
சந்திரன் பரிதி முக்கண் சங்கர னயன்மற் றோரும் 
அந்தர விதி நின்று யானையின் முறைபைக் கேட்டு 
எந்தடை விதுக்குத் திக்கா என்று தாக் துயரின் நின்மூர் .( 15 ) 
இப்படிச் சுகருஞ் சொல்ல இறைஞ்சிமன் னவன்ந் தைத்து 
மைப்படி கண்டன் வேதன் வாசவன் மற்று ளோரும் 
எப்படிப் பார்க்க அற்றார் இடாதொலைத் திரந்கைக் காக்கர் 
செப்பப் லாமல் நின்ற செய்தியை யுரைமி னென்றன் ( 16 ) 
துங்கமா முனிவர் கேட்டுச் சுடர்முடியாசை நோக்கிச் 
சங்கை A TO லகதி தற்பான் தகோடி 
எங்களை நினை 5, 5 தில்லை பென்றான் வென்றறேநம 
அங்கன பார்திருந்தார் என்று பின் அறைய Mi.17 ) 
இடிநிகா கரவால காக்காமோய்ந்து ஏக்காரப் உயிர்கடுயாபறிப் 
படிவமுமுருகி வாலரைவற்றுப் பிரிவு - எனற் பே பொலியால் 
இடியனல அப்பாய்க் கால்வெளிபூ பாய் எண்ணுமா மூாகதி 

( பின் முதலாய் 
அடிகளா மாதிமூலமே யெனுபம் முறை அரி செவி தழை 

( போழ்தே. ( 18 ) 
பங்கயத் திருவைப் பாரான் பணிமுடி நிழலக் கேடான் 
சங்குசக் காமு மேந்தான் கன்ளெதிர் கொழுது நிற்கும் 
இங்கிதக் கருடன் மீதி லேறிடான் இபத்தைக் காக்கக் 
கங்கையைப் பெற்ற பாத சாரியாய்க் கடுகி வந்தான் . ( 19 ) 


36 


சுதரிசனக் கவித்திரட்டு 


துர்ச்சனர் கூ.டி நின்று தொடர்ந்தடி யாரைப் பற்றிப் 
பச்சைமே னியனா முங்கள் பரமனெங் கேகாட் டென்று 
மச்சரம் வைத்து மெக்த வாதைசெய் தாரோ ? வென்றங்கு 
அச்சுத னடைந்த போதில் அனைவரு மாலோ சித்தார் . ( 20 ) 

ரப் பிரியா லட்சுமி நாயகி யுடுத்த சேலை 
பாதிமுன் கானை யந்தப் பரமனார் பற்றி யேகும் 
போது கான் நாமு மிந்தப் புதுமையை யறிது மென்று 
மாதவன் பின் தொடர்ந்து மயிலெனச செல்ல வற்றாள் . ( 21 ) 


முடியவிழ் கேசஞ் சோர முகங்குறு வேர்வை கொள்ள 
அடியினை குழைய மெய்யி லணி மணியார மாடக் 
கொடியிடை தவள நீலக் கொண்டலின் மின்னல் போல 
நெடியவன் பின்னெ ருங்கி நேரிழை நடக்க ஒற்றர் , ( 22 ) 
செங்கண்மாலுகடந்து வேகமாய்ச் செல்லவேழுந்தூரமாம் 
பங்கயப் புனல் மேவு தம்பியின் பாமகன்றிட வானுறை 
செங்கதிதிள் கோடி பா )வேம்சுபொ ககரியை 
மங்கைநாயக னேவி முந்தி எதரின்றவன் கரையின்லாய் . 


1 ) . 


- 


மண்ட லம்மிரு பிளவ தாகவு மாதிரங்கனர் வெடிபட 
விண்ட எங்களபிளந்ததாகவு மோரு வயாக வருகவே 
குண்ட லஞ்சிர சுந்தந்திடக் கும்பிபைப்பொடி காவிரு 
துண்ட மாவே செய்து மீண்டரி கையிலாரியு நின்றதே ( 24 


நீரிடை நெடிது நாளாய் நிலையற்று நின்ற யானை 
பாரிய காவு மாளக் கண்டு தன் பயம கன்று 
காரிய முடிக்க விங்குக் காரண மாக வந்த 
சீரிய திருமால் தன்னை நோக்கியே சிரசை யாட்டும் , 


( 25 ) 


ஆடிய சிரசின் மீதில் அரிமலர்க் கையை வைத்து 
வாடினை துயர பெய்தி மனமொரு மித்து நம்மை 
நடினை யினியோர் நாளும் நாசமே வாரா தென்றும் 
நீடிய வுடலைக் கையால் தடவினன் நெடிய மாலும் . 


( 26 ) 


தமிழ் 


37 


கரவெனு முருவ மாறிக் கந்தர்வ வடிவ மாகிப் 
பாமனை வணங்கி யேத்தி யலர்மகள் பாகஞ் சேர்ந்து 
திரமெனுங் கீதம் பாடித் தேவர்கள் வாழு கின்ற 
புரநிலை யாகப் பெற்றுப் போயினன் ஊகூ வென்பான் . ( 27 ) 

(திருவடிதாசர் ) 


மூன்றாவது பாரம் . 

கடவுள் வணக்கம் 
நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழுமுண்டாம் 
விடியல் வழிய தாக்கும் வேரியங் கமலை நோக்கும் 
நீடிய வாக்கர் சேனை நீறுபட் டழியவாகை 
சூடிய சிலையிராமன் றோர்வலி கூறுவோர்க்கே . ) 

- கம்பர் . 
திருவந்ததொல்லைப்புவனத் தொதிதேவர் போற்றி 
பெருவந்தனை செய்தறிதற் கரும்பெற்றி யெய்தி 
அருவந்தனை யுமுருவத்தை மன்றி நின்றான் 
ஒருவன்றன துபதந்தன் னையுளத்துள் வைப்பாம் . ( 2 ) 

--கந்தபுராணம் . 

கலாவல்லி . 
வெண்டா மரைக்கன்றி நின்பதர் காங்க வென் வெள்ளையுள்ளத் 
தண்டா மறைக்குத் தகாதமொ லோசக பேழுமளித் 
துண்டானுங்க வொழிக்கான் பித் தாகவுண்டாக்கும் வண்ணங் 
கண்டான் சுவைகொள் கரும்பே ! சகல கலாவல்லியே ! ( 3 ) 

குமரகுருபர சுவாமிகள் , 

மிழ் . 
தொண்டர் நாதனைத் துதிடை விடுத்ததும் முதலை 
உண்ட பாலனை அழைத்ததும் எலும்புபெண் ணுருவாக் 
கண்ட தும்பறைக் கதவினைத் திறந்ததும் கன்னித் 
தண்டமிழ்ச் சொலோ ? மறுபுலச் சொற்களோ ? சாற்றீர்.(1 ) 

--பாஞ்சோதி முனிவர் . 


88 


சுதரிசனக் கவித்திரட்டு 


இனமகலு மருகர்மட மிசையிலிடு கனன்மதுரை 

யிறைவனுடல் புக மொழிவரே 
கனகமுக படகவள கரடதட விகடமத 

கரியின்மத மற நினைவரே 
வனமருவு மருமுதலை யொருமதலை தாவினிய 

மதுரகவி மொழி முதல்வரே 
யனகாபி நயாதுல ரெம தருணைகிரி 
யடி கடம தடி யவர்களே . 

( 2 ) 
- எல்லப்ப நாவலர் .. 


அடிகளாவார் . 


பாதியா யழுகிய கால்கைய ரேனும் 

படுதொழிலு மிழிகுலமும் படைத்தாரேனும் 
ஆதியாய் ! அரவணையா யென்பாராகில் 

அவரன்றோ யாம்வணங்கு மடிகளாவர் 
சாதியான் மதத்தான் மிக்கோ ரேனும் 

சதுர்மறையால் வேள்வியால் தக்கோ ரேனும் 
போதில் நான்முகன் பணியப் பள்ளி கொள்வான் 
பொன்னரங்கம் போற்றாதார் புலையர் தாமே. ( 1 ) 

(பிள்ளைப் பெருமாளையங்கார் ) 
சங்கநிதி பதுமநிதி இரண்டுந் தந்து 

தரணியொடு வானாளத் தருவ ரேனும் 
மங்குவார் அவர்செல்வம் மதிப்போம் அல்லோம் 

டாதேவர்க் கேகாந்தர் அல்லார் அகில் 
அங்கமெலாங் குறைந்தழுகு தொழுநோ யராய் 

ஆவுரித்துத் தின்றுழலும் புலைய ரேனும் 
கங்கைவார் சடைக்கரந்தார்க் கன்பர் ஆகில் 
அவர்கண்டீர் நாம்வணங்குங் கடவு ளாரே . ( 2 ) 

-- திருநாவுக்கரசர் . 


. 


தி 


39 


திருக்குறள். 
கற்றதனால் ஆப்பயன் என் கொல் ? வால் அறிவன் 
நற்றாள் தொழாஅர் எனின் . 

( 1 ) 
செயற்கரிய செய்வார் பெரியர் ; சிறியர் 
செயற்கரிய செய்கலா தார் . 

( 2 ) 
புறந்தூய்மை நீரா னமையு மகந்தூய்ை 
வாய்மையாற் காணப் படும் . 

( 3) 
மகன் தந்தைக் காற்றும் உதவி இவன் தந்தை 
என்நோற்றான் கொல் ? எனுஞ் சொல் . 

( 4 ) 
இனிய உளவாக இன்னாத கூறல் 
கனிஇருப்பக் காய்கவர்ந் தற்று 

( 5 ) 
காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் 
ஞாலத்தின் மாணப் பெரிது . 

( 6 ) 
சமன் செய்து சீர்தூக்குக் கோல் போல் அமைந்தொருபால் 
கோடாமை சான்றோர்க் கணி 

( 7 ) 
யாகாவார் ஆயினும் நாகாக்க ; காவாக்கால் 
சோகாப்பர் சொல்லிழுக்குப் பட்டு , 

( 8 ) 
அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை 
ஆர் இருள் உய்த்து விடும் . 

( 8 ) 
ஒழுக்கம் விழுப்பந் தரலான் ஒழுக்கம் 
உயிரினும் ஓம்பப் படும் . 

( 10 ) 
தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான்பிறி 
தின்னுயிர் நீக்கும் வினை . 

( 11 ) 
- திருவள்ளுவர் . 
4747a 


18 


சுதரிசனக் கவித்திரட்டு 


நாலடியார் . 


( 
1 
) 


தோற்றஞ்சான் ஞாயிறு நாழியா வைகலும் 
கூற்ற மளந்து நுந் நாளுண்ணு - மாற்ற 
அறஞ்செய் தருளுடையீ ராகுமின் யாரும் 
பிறந்தும் பிறவாதா ரில் . 

( 

செல்வம் . 
மற்றறிவா நல்வினை யாமிளைய மென்னாது 
கைத்துண்டாம் போழ்தே கரவா றஞ்செய்ம்மின் 
முற்றி யிருந்த கனிபொழிபக் நீவரியா 
னற்கா யுதிர்தலு முண்டு . 

( 2 ) 


எமை . 


- 


இன்று கொ லன்றுகொ லென்றுநொலென்னாது 
பின்றையே ரின்றது கூற்றமென் றெண்ணி 
பொருவுமின் றீயவை பொல்லும் வகையான் 
மருவுமின் மாண்டா ரறம் , , 

( 3 ) 

- அறம் . 
கழிந்தா ரிடுதலை கண்டார்தென் + ட் கக் 
குழிந்தாழ்ந்த கண் வாய்க் தோன்றி பொழிந்தாரைப் 
போற்றி நெறின்மினிற்றிதன் பண்பென்று 
சாற்றுக்கொல் சாலச் சிரித்து, 

( 4 ) 

தூய்மை . 
கூர்த்து நாய் கௌவிக் கொளக்கண்டுந் தம்வாயாற் 
பேர்த்துநாய் கௌவினா ரீங்கில்லை. நீர்க்தன்றிக் 
கீழ்மக்கள் கீழாய சொல்லியக்காற் சொல்பவோ 
மேன்மக்க டம்வாயான் மீட்டு 

( 5 ) 
--வெகுளி. 


நான்மணிக்கடிகை 


41 


பழமொழி , 
நெறியா லுணராது நீர்மையு மின்றிச் 
சிறியார் . எளியரா லென்று பெரியாரைத் 
தங்கள் நேர் வைத்துத் தகவல்ல கூறுதல் 
திங்களை நாய்குரைத் தற்று . 

1 

-கீழ்மக்கள் செய்கை , 
தந்தீமை யில்லாதார் நட்டவர் தீமையையும் 
எந்தீமை யென்றே உணர்பதாம் - அந்தண் 
பொருதிரை வந்துலாம் பொங்குநீர்ச் சேர்ப்ப ! 
ஒருவர் பொறையிருவர் நட்பு . 

2 

-நட்பு , 
வெள்ளம் வருங்காலை ஈரம்பட் டஃதேபோல் 
கள்ள முடையாரைக் கண்டே அறியலாம் 
ஒள்ளமர் கண்ணாப் ! ஒளிப்பினும் உள்ளம் 
படர்ந்ததே கூறும் முகம் . 

3 
வருவாய் சிறிதெனினும் வைகலு மீண்டின் 
பெருவாய்த்தாய் நிற்கும் பெரிதும் - ஒருவா 
றொளியீண்டி நின்றால் உலகம் விளக்கும் 
துளியீண்டில் வெள்ளந் தரும் . 

4. 


நான்மணிக் கடிகை. 
கள்ளி வயிற்றி னகில்பிறக்கு மான் வயிற்றின் 
ஒள்ளரி தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் 
பல்விலைய முத்தம் பிறக்கு பறிவார்யார் 
நல்லாள் பிறக்குங் குடி . 
இன்னாமை வேண்டி னிரவெழுக விந்நிலத்து 
மன்னுதல் வேண்டி னிசைந்நக தன்னொடு 
செல்வது வேண்டி னறஞ்செய்க வெல்வது 
வேண்டின் வெகுளி விடல் , 


1 


2 


42 


சுதரிசனக் கவித்திரட்டு 


3 


மனைக்குப்பாழ் வாணுத லின்மைதான் செல்லும் 
திசைக்குப்பாழ் நட்டோரை யின்மை யிருந்த 
அவைக்குப்பாழ் மூத்தோரை யின்மை தனக்குப்பாழ் 
கற்றறி வில்லா வுடம்பு . 
மழையின்றி மாநிலத்தார்க் கில்லை மழையும் 
தவமிலா ரில்வழி யில்லை தவமும் 
அரச னிலாவழி யில்லை யாசனும் 
இல்வாழ்வா ரில்வழி யில் . 


4 


1 


2 


திரிகடுகம் . 
V 
தாளாள னென்பான் கடன்படா வாழ்பவன் 
வேளாள னென்பான் விருந்திருக்க வுண்ணாதான் 
கோளாள னென்பான் மறவா னிப்மூவர் 
கேளாக வாழ்த லினிது . 
பாய்வழங்கி வாழும் பொறியறையுங் கைதிரிந்து 
தாழ்விடத்து நேர்கருதுந் தட்டையும்- ஊழினால் 
ஒட்டி வினைநலம் பார்ப்பானு மிப்மூவர் 
நட்கப் படாஅ தவர் : 
வருவாயுட் கால்வழங்கி வாழ்தல் செருவாய்ப்பச் 
செய்தவை நாடார் சிறப்புடைமை - எய்தப் 
பலநாடி நல்லவை கற்ற லிப்மூன்றும் 
நலமாட்சி நல்லவர் கோள் . 
உண்பொழுது நீராடி யுண்டலு மென்பெறினும் 
பால்பற்றிச் செல்லா விடுதலும் தோல்வற்றிச் 
சாயினும் சான்றாண்மை குன்றாமை யிப்மூன்றும் 
தூ உய மென்பார் தொழில். 
தன்னச்சிச் சென்றாரை பெள்ளா வொருவனு 
மன்னிய செல்வத்து பொச்சாப்பு நீத்தானும் 
என்று மழுக்கா றிகந்தானு மிப்மூவர் 
நின்ற புகழுடை யார் . 


3 


4 


5 


புலவர் வறுமை 


43 


ஆசாரக்கோவை . 


1 


வைகறை யாமந் துயிலெழுந்து தான் செய்யு 
நல்லறமு மொண் பொருளுஞ் சிந்தித்து வாய்வதிற் 
மந்தையுந் தாயுத் தொழுதெழுக வென்பதே 
முந்தையோர் கண்ட முறை . 
பொய்குறளை வௌவ லழுக்கா றிவைநான்கு 
மையத்தீர் காட்சியாம் சிந்தியார் சிந்திப்பி 
னையம் புகுவித் தருகிரயத் துய்த்திடுந் 
தெய்வமுஞ் செற்று விடும் . 


2 


ஏலாதி . 
கொலைபுரியான் கொல்லான் புலான்மாங்கான் கூர்த்த 
அலைபுரியான் வஞ்சியான் யாதும் - நிலைதிரியான் 
மண்ணவர்க்கு மன்றி மது மலிபூங் கோதாய் ! 
விண்ணவர்க்கு மேலாய் விடும் . 
அறுவர் தந்நூலு பறிந்துணர்வு பற்றி 
மறுவரவு மாறான நீக்கி மறுவரவின் 
மாசா ரியனா மறுதலைச்சொல் மாற்றுதலே 
ஆசா ரியன தமைவு . 


1 


2 


புலவர் வறுமை . 
கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் 

குடிக்கத்தான் கற்பித்தானா ? 
இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் 

கொடுத்துத்தான் இரட்சித்தானா ? 
அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் 

நோவத்தான் ! ஐயோ எங்கும் 
பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் 
புவியிற்றான் பண்ணினானே . 

- இராமச்சந்திர கவிராயர் , 


1 


44 


சுதரிசனக் கவித்திரட்டு 


எண்ணான்கு முப்பத் திரண்டுபல் காட்டி இசையுடனே 
பங்ணாகச் செந்தமிழ் பாடி வந்தாலும் இப்பாரி லுள்ளோர் 
ஆண்ருந்து கேட்பார் அழ கெனபர் அதன்பிறகு 
சுண்ணாம்பு பட்ட இலையும் கொடார்கவி சொன்னவர்க்கே 2 

- தனிப்பாடல் . 
நாராய் ! நாராய் ! செங்கால் நாராய் ! 
பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன 
பவளக் கூர்வாய்ச் செங்கால் நாராய் ! 
நீயுநின் மனைவியும் தென்றிசைக் குமரியாடி 
வடதிசைக் கேகுவீ ராயின் 
எப்மூர் சத்திமுத்த வாவியுட் டங்கி 
நனைசுவர்க் கூரை கனை குரற் பல்லி 
பாடுபார்த் திருக்குமெம் மனைவியைக் கண்டே 
எங்கோன் மாறன வழுதி கூடலில் 
ஆடை யின்றி வாடையின் மெலிந்து 
கையது கொண்டு மெய்யது பொத்திக் 
காலது கொண்டு மேலது தழீ இப் 
பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் 
ஏழை யாளனைக் கண்டனம் எனுமே . 

- சத்திமுத்தப் புலவர் . 


வாமனாவதாரம் . 
கால நுனித்துணர் காசிப னென்னும் 
வாலறிவற் கதிதிக் கொரு மகவாய் 
நீல நிறத்து நெடுந்தகை வந்தோர் 
ஆலமர் வித்தி னருக்குற ளானான் .. 


1 


முப்புரி நூலினன் முஞ்சியன் விஞ்சை 
கற்பதோர் நாவ னனற்படு கையன் 
அற்புத னற்புத ரேயறி யுந்தன் 
சிற்பத மொப்பதோர் மெய்க்கொடு சென்றான் . 


2 


வாமனாவதாரம் 


45 


3 


அன்றவன் வந்த தறிந்துல கெல்லாம் 
வென்றவன் முக்தி வியந்தெதிர் கொண்டான் 
நின்றனி னந்தடைரில்லை நிறைந்தோய் ! 
என்றனி னுய்ந்தவர் யாரினி யென்றான் . 
ஆண்டகை யவ்வழி கூற வறிந்தோன் 
வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி 
நீண்டதை யாயினி ன்னுழை வந்தோர் 
மாண்டவ ரல்லவர் மரண்பில ரென் 

ரன்றான் . 
சிந்தை யுவந்தெதிரென்செய வென்றான் 
அந்தணன் மூவடி மண்ணரு ளுண்டேல் 
வெந்திற லாயிது வேண்டு மெனாமுன் 
தந்தன னென்றனன் வெள்ளி தடுத்தான் . 


5 


6 


7 


கண்ட தற்த்தது கைதவ மைய 
கொண்ட னிறக்குற ளென்பது கொள்ளேல் 
அண்டமு முற்று மகண்டமு மேனாள் 
உண்டவ னாமி துணர்ந்து கொ ளென்றான் . 
நினைக்கிலை யென்கை நிமிர்ந்திட வந்து 
தனக்கிய லாவகை தாழ்வது தாழ்வில் 
கனக்கரி யானது கைத்தல மெனனின் 
எனக்கிதன் மேனலம் யாதுகொ லென்றான் . 
வெள்ளியை யாதல் விளம்பினை மேலோய் ! 
வள்ளியராக வழங்குவ தல்லால் 
எள்ளுவ தென்சில வின்னுயி ரேனும் 
கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றால் . 
கட்டுரை யிற்றம் கைத்துள போழ்தே 
இட்டிசை கொண்டற னெய்த முயன்றோர் 
உட்டெறு வெம்பகை யாவது லோபம் 
விட்டிட லென்று விலக்கினர் தாமே . 


8 ) 


9 


48 


சுதரிசனக் கவித்திரட்டு 


. 


எடுத்தொரு வருக்கொருவ ரீதனின் முன்னே 
தடுப்பது நினக்கழகி தோதகைலில் வெள்ளி ! 
கொடுப்பது விலக்குகொடி யோயுனது சுற்றம் 
உடுப்பதுவு முண்பதுவு மின்றிவிடு கின்றாய் , 10 
முடியவிம் மொழியெலா மொழிந்து மந்திரி 
கொடியனென் றுரைத்தசொ லொன்றுங் கொண்டிலன் 
அடியொரு மூன்றுநீயளந்து கொள்கென 
நெடியவன் குறியகை நீரி னீட்டினான் . 

11 
கயந் தரு குறும்புனல் கையிற் றீண்டலும் 
பயந்தவர் களு நிகழ் குறளன் பார்த்தெதிர் 
வியந்தவர் வெருக்கொள விசும்பி னோங்கினான் 
உயர்ந்தவர்க் குதவிய வுதவி யொப்பவே , 

12 
உலகெலா முள்ளடி படச்கி யோாடிக் 
கலகிலா தவ்வடிக் கன்பன் மெய்யதாம் 
இலை குலாந் துழாய்முடி யேக நாயகன் 
சிலை குலார் தோளினாய் ! சிறியன் சாலவே . 

13 
ஈன்றகான் மண்ணெலா நிரப்பி யப்புறம் 
சென்றுபா விற்றிலை சிறிது பாரெனா ! 
ஒன்றவா னகமெலா மொடுக்கி யும்பரை 
வென்றகான் மீண்டது வெளியே றாமையே . 14 
உரியதிந் திரற்கிதென் றுலக மீந்துபோய் 
விரிதிரைப் பாற்கடற் பள்ளி மேவினான் 
கரியவ னுலகெலாங் கடந்த தாளிணை 
திருமகள் காந்தொடச் சிவந்து காட்டவே . 15 

கம்பர் . 


இளையான்குடிமாற நாயனார் 


இளையான்குடிமாற நாயனார் . 
அம்பொ னீடிய வம்ப லத்தினி லாடு வாரடி சூடுவார் 
தம்பிரானடி மைத்கி றத்துயர் சால்பின் மேன்மை தரித்துளார் 
நம்பு வாய்மையி னீடு சூத்திர நற்கு லஞ்செய் தவத்தினால் 
இம்பர் ஞாலம் விளக்கி னாரிளை யான்கு டிப்பதி மாறனார் . 1 
ஏரின் மல்கு வளத்தி னால்வரு மெல்லை யில்லதோர் செல்வமு 
நீரின் மல்கிய வேணி யாரடி யார்கி றத்து நிறைந்ததோர் 
சீரின்மல்கிய வன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் 
பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் . 2 


ஆர மென்பு புனைந்த வையர்த மன்ப ரென்பதொர் தன்மையா 
னேர வந்தவர் யாவ ராயினு ரித்த மாகிய பத்திமுன் 
கூர வந்தெதிர் கொண்டு தைகள் குவித்து நின்று செவிப்புலத் 
கீர மென்மது ரப்ப தம்பரி வெய்த முன்னுரை செய்தபின் . 3 


கொண்டு வந்து மனைப்பு குந்து குலாவு பாதம் விளக்கியே 
மண்டு காதலி னாத னத்திடை வைத்த ருச்சனை செய்தபின் 
உண்டி நாலு விதத்தி லாறு சுவைத்தி றத்தினி லொப்பிலா 
அண்டர்நாயகர் தொண்டரிச்சையி லமுது செய்யவளித்துளார். 


செல்வ மேவிய நாளி லிச்செயல் செய்வ தன்றியு மெய்யினால் 
அல்ல னல்குர வான போதினும் வல்ல ரென்றறி விக்கவே 
மல்ல னீடிய செல்வ மெல்ல மறைத்து நாடொறு மாறிவர் 
தொல்லை யில்வறு மைப்பதம்புக வுன்ளினார் தில்லை மன்னினார் 


ன்னவாறு வளஞ்சு ருங்கவு மெம்பி ரானிளை யான்குடி 
மன்னன் மாறன் மனஞ்சு ருங்குத லின்றி யுள்ளன மாறியுக் 
தன்னை மாறி யிறுக்க வுள்ள கடன்க டக்கன கொண்டு பின் 
முன்னைமாறி றிருப்ப ணிக்கண் முதிர்ந்த கொள்கையராயினார் , 


40 


சுதரிசனக் கவித்திரட்டு 


மற்ற வன்செய லின்ன தன்மைய தாக மாலய னானவக் 
கொற்ற வேனமு மன்ன முந்தெரியாத கொள்கைய ராயினார் 
பெற்ற மூர்வது மின்றி நீடிய பேதை யாளுட னின்றியோர் 
பற்ற வத்தவர் வேட மேகொடு ஞால முய்ந்திட நண்ணினார் . 


வேறு . 


8 


மாரிக் காலத் திரவினில் வைகியோர் 
தாரிப் பின்றிப் பசிதலைக் கொள்வது 
பாரித் தில்ல மடைத்தபின் பண்புற 
வேரித் தாரன் விருந்தெதிர் கொண்டனன் 
ஈர மேனியை நீக்கி யிடங் கொடுத் 
தார வின்னமு தூட்டுதற் காசையாற் 
மார மாதரை நோக்கித் தபோதனர் . 
தீர வேபசித் தார்செய்வ தென்னென . 


நமக்கு முன்பிங் குணவிலை யாயினும் 
இமக்கு லக்கொடி பாகர்க் கினியவர் 
தமக்கு நாமின் னடிசி றகவுற 
அமைக்கு மாறெங்ங னேயணங் கேயென . 


10 


11 


மாது கூறுவாண் மற்றொன்றுங் காண்கிலேன் 
ஏதி லாரு மினித்தரு வாரில்லை 
போதும் வைகிற்றுப் போமிடம் வேறிலை 
தீது செய்வினை மேற்கென் செயலென்று . 
செல்ல னீங்கப் பகல்வித் தியசெந்நென் 
மல்ல னீர்முளை வாரிக் கொடுவந்தால் 
வல்ல வாறமு தாக்கலு மாகுமற் 
றல்ல தொன்றறி யேனென் றயர்வுற , 


12 


ளையான்குடிமாற நாயனார் 


49 


மற்ற மாற்ற மனைவியார் கூறமுன் 
பெற்ற செல்வ மெனப்பெரி துண்மகிழ்ந் 
துற்ற காதலி ெைலாருப் பட்டனர் , 
சுற்று நீர்வயல செலலத் தொடங்குவார் . 


13 


எண்ணு மிவவுல கத்தவர் யாவரு 
துண்ணெனும்படி தோன்றமுன் றோன் றிடல் 
வண்ண நீடிய மைக்குழம் பாமென் று 
நண்ணல செய்யா நடுவிருள யாமத்து . 


14 


உள்ள மன்புகொண் நீக்கவோர் பேரிடாக் 
கொள்ள முன்கவித் துக்குறி யின்வழிப் 
புள்ளு றங்கும் வயல்புகப் போயினார் 
வள்ள லாரிளை யான்குடி மாறனார் . 


, 15 


காலி னாற்றட விசசென்று கைகளாற் 
சாலி வெண்முளை நீர்வழிச் சார்ந்தன 
கோலி வாரி யிடாநிறை யக்கொண்டு 
மேலெ டுததுச சுமந்தொல்லை மீணடனர் . 


16 


வந்தபின் மனைவி யாரும் வாய்தலி னின்று வாங்கிச் 
சிகதையில் விரும்பி கீரிற் சேற்றினை பலம்பி யூற்றி 
வெந்தழ லடுப்பின மூட்ட விறகில்லை பென்ன மேலோர் 
அந்தமின மனையி னீடு மலக்கினை யறுத்து வீழ்த்தார் . 


17 


முறித்தவை யடுப்பின் மாட்டி முளைவித்துப் பதமுன் கொள்ள 
வறுத்தபின் னரிசி யாக்கி வாக்கிய வலையிற் பெய்து 
வெறுப்பிலின் னடிசி லாக்கி மேம்படு கற்பின் மிக்கார் 
பறிக்கினி யென்செய் கோமென் றிறைஞ்சினார் கணவ னாரை , 


50 

சுதரிசனக் கவித்திரட்டு 
வழிவரு மிளைப்பி னோடும் வருத்திய பசியி னாலே 
அழிவுறு மைய னென்னு மன்பினிற் பொலிந்து சென்று 
குழிநிரம் பாத புன்செய்க் குறும்பயிர் தடவிப் பாசப் 
பழிமுதல் பறிப்பார் போலப் பறித்தவை கறிக்கு நல்க , ( 19 
மனைவியார் கொழுநர் தந்த மனமகிழ் கறிக ளாய்ந்து 
புனலிடைக் கழுவித் தக்க புனிதபாத் திரத்துக் கைம்மை 
வினையினில் வேறு வேறு கறியமு தாக்கிப் பண்டை 
நினைவினாற் குறையை சேர்ந்து திருவமு தமைத்து நின்று ( 20 
கணவனார் தம்மை நோக்கிக் கறியமு தான காட்டி 
இணையிலா தவரை யீண்ட வமுது செய் விப்போ மென்ன 
ணர்வினா லுணர வொண்ணா வொருவரை யுணர்த்த வேண்டி 
அணையமுன் சென்று நின்றக் கவர் துயி லகற்ற லுற்றார் . ( 21 ) 
அழுத்திய விடரு ணீக்கி யடியனே னுய்ய வென்பால் - 
எழுந்தருள் பெரியோ யீண்ட வமுது செய் தருள்க வென்ற 
தொழும்பனா ருரைத்தபோதிற் சோதியா யெழுந்து தோன்றச் 
செழுந்திரு மனைவி யாருந் தொண்டருந் திகைத்து நின்றார் .( 
மாலயற் கரிய நாதன் வடிவொரு சோதி யாகச் 
சாலவே மயங்கு வார்க்குச் சங்கான் றான்ம கிழ்ந்தே 
ஏலவார் குழலா டன்னோ டிடபவா கனனாய்த் தோன்றிச் 
சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி , ( 23 
அன்பனே யன்பர் பூசை யளித்தநீ யணங்கி னோடும் 
என்பெருந் தலத்தை பெய்தி யிருநிதிக் கிழவன் றானே 
முன்பெரு நிதிய மேந்தி மொழிவழி யேவல் கேட்ப 
இன்பமார்ந்திருக்கவென்றே யருள்செய்தானெவர்க்குமிக்கான் 

- சேக்கிழார் சுவாமிகள் 


4747a 


